World Christian Fellowship 
www.wcflondon.com 


wcflondon(@gmail.com 


ஜெபம்‌ -பாடம்‌ 01 


தேவனுடைய ராஜ்யத்தில்‌, இறையியலில்‌ தவறாக புரிந்து 
கொள்ளப்பட்ட ஒரு முக்கியமான தலைப்புகளில்‌ ஒன்று. 


ஜெபம்‌ என்பது தேவனோடு உரையாடுவது அல்லது 
சம்பாஷனை பண்ணுவது. தனிமையில்‌ பேசுவது அல்ல இது 
ஒரு “உரையாடல்‌”. 


ஜீவனுள்ள தேவன்‌ நமக்குள்ளே வாசம்‌ பண்ணி அதில்‌ நாம்‌ 
வளருவதற்கு ஜெபம்‌ ஒரு வழியாயிருக்கெறது. ஜெபத்தை 
பற்றிய நம்முடைய கருத்துக்கள்‌ புதிய ஏற்பாட்டில்‌ 
காணப்படவில்லை. பொருள்‌ வழங்கும்‌ இயந்திரம்‌ போல 
நம்முடைய தேவைகளை பெற்று கொள்வதற்கு, ஜெபத்தை 
ஒரு வழிமுறையாக மட்டுமே பார்க்கிறோம்‌, ஆனால்‌ 
இறையியல்‌ வாயிலாக ஜெபத்தின்‌ நோக்கம்‌ என்னவென்றால்‌, 
தேவனையே அறிந்துகொள்ளவும்‌ மற்றும்‌ அவரை தெரிந்து 
கொள்வதின்‌ மூலம்‌ அவரோடு நடந்து அவர்‌ விருப்பத்தை 
நிறைவேற்ற முடியும்‌. 


“ஜெபம்‌ என்பது நோவா தன்‌ பேழையிலிருநீது வெளியே 
விட்ட புறாவைப்‌ போல. அது ஒரு ஒலிவமரத்தின்‌ இலையை 
கொத்திக்கொண்டு திரும்ப வந்து அவனை ஆசீர்வதித்தது 
மாத்திரம்‌ அல்லாமல்‌ அது அவனிடத்திற்குத்‌ திரும்ப 
வரவில்லை. ” 


ஜெபத்தின்‌ முக்கியத்துவத்தைப்‌ பறறி தேவனுடைய 
வார்த்தையில்‌ ஜெபத்தின்‌ முக்யெத்துவத்தை ஒத்திசைவு 
காட்டுகிறது. Variations of the word “pray” such as “prayer” and 
“praying, ” 210., occur 545 times in the KJV. 


ஒரு சிறந்த அறிஞரிடமிருநது நன்கு அறியப்பட்ட 
மேற்கோளை பின்வருமாறு படிதீதது எனக்கு 
நினைவிருக்கிறது, “நாம்‌ வேலை செய்யும்‌ போது, நாம்‌ வேலை 
செய்கிறோம்‌, ஜெபிக்கும்போது, தேவன்‌ செயல்படுதிறார்‌, 


“When we work, we work, when we pray, God works.” 


தேவனே இறைவன்‌! தேவன்‌ தான்‌ இறையாண்மை 
கொண்டவர்‌ என்றால்‌ நீங்களும்‌ நானும்‌ ஏன்‌ ஜெபிக்க 
வேண்டும்‌? 


நீங்கள்‌ ஜெபிப்பதால்‌ தேவன்‌ மனதை மாற்றப்போகிறாரா?? 


தேவனின்‌ சர்வ விஞ்ஞானம்‌: தேவன்‌ நம்மைப்‌ பற்றி 
அனைத்தையும்‌ அறிவார்‌ !! தேவன்‌ நம்மை அறிந்திருந்தார்‌, 
நாம்‌ பிறப்பதற்கு முன்பே நம்‌ வாழ்க்கைக்கு ஒரு திட்டத்தை 
வைத்திருந்தார்‌. நாம்‌ நம்மை அறிவதை விட அவர்‌ நம்மை 
நன்கு அறிவார்‌, பிறகு நான்‌ ஏன்‌ ஜெபிக்க வேண்டும்‌? 


இயேசுவோடு வாழ்ந்து, அவர்‌ பெரிய அற்புதங்களைச்‌ 
செய்வதைப்‌ பார்ப்பதன்‌ மூலம்‌, சீஷர்கள்‌ இயேசுவிடம்‌ 
கற்பிக்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே கேட்டார்கள்‌, 
அதுதான்‌ ஜெபிப்பது? 

லூக்கா 11:1, அவர்‌ ஒரு இடத்தில்‌ ஜெபம்பண்ணி முடித்தபின்பு, 
அவருடைய சீஷரில்‌ ஒருவன்‌ அவரை நோக்கி: ஆண்டவரே, 
யோவான்‌ தன்‌ £ஷருக்கு ஜெபம்‌ பண்ணப்‌ போதித்ததுபோல, 
நீரும்‌ எங்களுக்குப்‌ போதிக்கவேண்டும்‌ என்றான்‌. ” 

இயேசு எவ்வாறு ஜெபித்தார்‌? 

இநத கேள்விக்கு பதிலளிப்பதன்‌ மூலம்‌, நீங்கள்‌ ஒரு 
கிறிஸ்தவராக எத்தனை ஆண்டுகள்‌ இருந்தபோதிலும்‌ நீங்கள்‌ 
ஆச்சரியப்படுவீர்கள்‌. 


இயேசு எப்போதும்‌ தனியாக ஜெபம்‌ செய்தார்‌!! 


லூக்கா 5:16 அவரோ வனாந்தரத்தில்‌ தனித்துப்‌ போய்‌, 
ஜெபம்பண்ணிக்கொண்டிருந்தார்‌. 


மத்தேயு 6:6, நீயோ ~ஜெபம்பண்ணும்போது, உன்‌ 
அறைவீட்டுக்குள்‌ பிரவேசித்து, உன்‌ கதவைப்டூட்டி, 
அந்தரங்கத்திலிருக்றெ உன்‌ பிதாவை நோக்கி ஜெபம்பண்ணு; 
அப்பொழுது, அந்தரங்கத்தில்‌ பார்க்கிற உன்‌ பிதா 
வெளியரங்கமாய்‌ உனக்குப்‌ பலனளிப்பார்‌. 


Find a quiet, secluded place so you won't be tempted to role-play before 
God. Just be there as simply and honestly as you can manage. The focus 
will shift from you to God, and you will begin to sense his grace.” (MSG) 


ஆகவே, ரகசியத்தைக்‌ கண்டுபிடிக்க இயேசு பூமியில்‌ 


வாழ்நீதபோது ஜெபித்த விதத்தைப்‌ படிப்பதற்காக இநத 
பாடத்தை அர்ப்பணிப்போம்‌. 


1. இயேசு தனது ஞானஸ்நானத்தில்‌ ஜெபித்துக்‌ 
கொண்டிருந்தார்‌ 


லூக்கா 3:21-22, ஜனங்களெல்லாரும்‌ ஞானஸ்நானம்‌ 
பெற்றபோது, இயேசுவும்‌ ஞானஸ்நானம்‌ பெற்று, 
ஜெபம்பண்ணுகையில்‌, வானம்‌ திறக்கப்பட்டது; 22. 
பரிசுத்த ஆவியானவர்‌ ரூபங்கொண்டு புறாவைப்போல்‌ 
அவர்மேல்‌ இறங்கினார்‌. வானத்திலிருந்து ஒரு சத்தமும்‌ 
உண்டாகி: நீர்‌ என்னுடைய நேசகுமாரன்‌, உம்மில்‌ 
பிரியமாயிருக்கிறேன்‌ என்று உரைத்தது. ” 


2. கலிலேயா செல்வதற்கு முன்‌ காலையில்‌ தனியாக 
ஜெபம்‌ செய்வது 


மாற்கு 1:35-36, அவர்‌ அதிகாலையில்‌, இருட்டோடே எழுந்து 
புறப்பட்டு, வனாந்தரமான ஒஓரிடத்திறகுப்போய்‌ அங்கே 
ஜெபம்பண்ணினார்‌ 36. சீமோனும்‌ அவனோடே 
இருந்தவர்களும்‌ அவரைப்‌ பின்‌ தொடர்ந்துபோய்‌, 


3. 12 சீடர்களைத்‌ தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு “இரவு 
முழுவதும்‌' தனியாக ஜெபிக்க வெளியே சென்றார்‌ 


லூக்கா 6:12-13, அந்நாட்களிலே, அவர்‌ ஜெபம்பண்ணும்படி 
ஒரு மலையின்மேல்‌ ஏறி, இராமுழுதும்‌ தேவனை நோக்கி 
ஜெபம்பண்ணிக்கொண்டிருந்தார்‌. 13. பொழுது விடிந்தபோது, 
அவர்‌ தம்முடைய £ஷர்களை வரவழைத்து, அவர்களில்‌ 
பன்னிரண்டுபேரைத்‌ தெரிந்துகொண்டு, அவர்களுக்கு 
அப்போஸ்தலர்‌ என்று பேரிட்டார்‌. 


4. யோவான்‌ ஸ்நானகன்‌ தலை துண்டிக்கப்பட்ட பிறகு, 
5000 பேருக்கு உணவளிக்கும்‌ முன்‌. 


மத்தேயு 14:23, அவர்‌ ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு, தனித்து 
ஜெபம்பண்ண ஒரு மலையின்மேல்‌ ஏறி, சாயங்காலமானபோது 
அங்கே தனிமையாயிருந்தார்‌ 


5. இயேசு தேவனுடைய குமாரன்‌ என்ற வெளிப்பாட்டை 
பேதுரு பெறுவதற்கு முன்பு. 


லூக்கா 9:18, பின்பு அவர்‌ தமது சீஷரோடே கூடத்‌ தனித்து 
ஜெபம்பண்ணிக்கொண்டிருக்கையில்‌, அவர்களை நோக்கி: 
ஜனங்கள்‌ என்னை யார்‌ என்று சொல்லுகிறார்கள்‌ என்று 
கேட்டார்‌?” 


6. மறுரூபம்‌ ஆகும்‌ போது 


லூக்கா 9:28-29, இந்த வார்த்தைகளை அவர்‌ சொல்லி 
ஏறக்குறைய எட்டு நாளானபின்பு, அவர்‌ பேதுருவையும்‌ 
யோவானையும்‌ யாக்கோபையும்‌ கூட்டிக்கொண்டு, 
ஜெபம்பண்ணுகிறதற்கு ஒரு மலையின்மேல்‌ ஏறினார்‌. 29. அவர்‌ 
ஜெபம்பண்ணுகையில்‌, அவருடைய முகரூபம்‌ மாறிற்று, 
அவருடைய வஸ்திரம்‌ வெண்மையாகிப்‌ பிரகாசித்தது. 


7. கெத்சமனே தோட்டத்தில்‌ ஜெபம்‌ 


மத்தேயு 26:36-46, அப்பொழுது, இயேசு அவர்களோடே 
கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து, சீஷர்களை 
நோக்கி: நான்‌ அங்கே போய்‌ ஜெபம்பண்ணுமளவும்‌ நீங்கள்‌ 
இங்கே உட்கார்ந்திருங்கள்‌ என்று சொல்லி; 37. பேதுருவையும்‌, 
செபதேயுவின்‌ குமாரர்‌ இருவரையும்‌ கூட்டிக்கொண்டுபோய்‌, 
துக்கமடையவும்‌, வியாகுலப்படவும்‌ தொடங்கினார்‌ 3& 
அப்பொழுது, அவர்‌: என்‌ ஆத்துமா மரணத்துகீகேதுவான 
துக்கங்கொண்டிருகறைது; நீங்கள்‌ இங்கே தங்கி, என்னோடே 
கூட விழித்திருங்கள்‌ என்று சொல்லி; 39. சற்று அப்புறம்போய்‌, 
முகங்குப்புற விழுந்து: என்‌ பிதாவே, இந்தப்பாததிரம்‌ 
என்னைவிட்டு நீங்கக்கூடுமானால்‌ நீங்கும்படிசெய்யும்‌; 
ஆகிலும்‌ என்‌ சித்தத்தின்படியல்ல, உம்முடைய 
சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று ஜெபம்பண்ணினார்‌. 40. 
பின்பு, அவர்‌ சீஷர்களிடத்தில்‌ வந்து, அவர்கள்‌ 
நித்திரைபண்ணுகிறதைக்கண்டு, பேதுருவை நோக்கி: நீங்கள்‌ 
ஒரு மணி நேரமாவது என்னோடே கூட விழித்திருக்கக்கூடாதா? 
41. நீங்கள்‌ சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருநது 
ஜெபம்பண்ணுங்கள்‌; ஆவி உற்சாகமுள்ளதுதான்‌, மாம்சமோ 
பலவீனமுள்ளது என்றார்‌.4 2. அவர்‌ மறுபடியும்‌ இரண்டாந்தரம்‌ 
போய்‌: என்‌ பிதாவே இந்தப்‌ பாத்திரத்தில்‌ நான்‌ 
பானம்பண்ணினாலொழிய இது என்னை விட்டு 
நீங்கக்கூடாதாகில்‌, உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கடவது 
என்று ஜெபம்பண்ணினாந்‌ 43. அவர்‌ திரும்ப வந்தபோது, 
அவர்கள்‌ மறுபடியும்‌, நித்திரைபண்ணுகிறதைக்‌ கண்டார்‌; 
அவர்களுடைய கண்கள்‌ மிகுந்த நித்திரைமயக்கம்‌ 
அடைந்திருந்தது. 44. அவர்‌ மறுபடியும்‌ அவர்களைவிட்டுப்‌ 
போய்‌, மூன்றாந்தரமும்‌ அந்த வார்த்தைகளையே சொல்லி 
ஜெபம்பண்ணினார்‌ 45. பின்பு அவர்‌ தம்முடைய 
கீ்ஷர்களிடத்தில்‌ வந்து: இனி நித்திரைபண்ணி 
இளனைப்பாறுங்கள்‌; இதே, மனுஷகுமாரன்‌ பாவிகளுடைய 


5 


கைகளில்‌ ஒப்புக்கொடுக்கப்படுகிற வேளைவந்தது. 46. 
என்னைக்‌ காட்டிக்கொடுக்றெவன்‌, இதே, வந்துவிட்டான்‌, 
எழுந்திருங்கள்‌ போவோம்‌ என்றார்‌.. ” 


(415௦ லூக்கா 22:39-40, மாற்கு 14:32-42) 
8. சிலுவையில்‌ ஜெபம்‌ 


லூக்கா 23:34, அப்பொழுது இயேசு: பிதாவே இவர்களுக்கு 
மன்னியும்‌, தாங்கள்‌ செய்கிறது இன்னதென்று 
அறியாதிருக்கிறார்களே என்றார்‌. அவருடைய வஸ்திரங்களை 


அவர்கள்‌ பங்கிட்டுச சட்டுப்போட்டார்கள்‌. ” 


லூக்கா 23:40, இயேசு: பிதாவே, உம்முடைய கைகளில்‌ என்‌ 
ஆவியை ஒப்புவிக்கிறேன்‌ என்று மகா சத்தமாய்கீ 
கூப்பிட்டுச்சொன்னார்‌; இப்படிச்‌ சொல்லி, ஜீவனைவிட்டார்‌. 
மேற்கூறியவற்றைத்‌ தவிர, 5000 பேருக்கு உணவளிப்பதற்கு 
சற்று முன்னும்‌, மீண்டும்‌ 4000 பேருக்கு உணவளிக்கும்‌ 
போதும்‌ ஆசீர்வாத ஜெபத்தையும்‌ அவர்‌ ஜெபித்தார்‌ கடைசி 
விருந்தில்‌ அப்பத்தை உடைப்பதற்கு முன்பு அவர்‌ உணவுக்கு 
நன்றி தெரிவித்தார்‌ 


J௦hn 17:1/-26 பிரதான ஆசிரியரின்‌ ஜெபத்தை ஜெபித்தார்‌. 


Adapted from D.A. Carson’s book 


தேவன்‌ குமாரனை கொடுத்தார்‌... John 17 
நித்ய ஜீவனை அளிக்கும்‌ அதிகாரம்‌ v.2 
உலகதீதிற்கு அப்பாற்பட்ட மக்களுக்கு w. 2, 6, 9, 24 
கிரியையை முடிக்க 1. 4 
வார்த்தைகள்‌ v.8 

அவர்‌ நாமம்‌ w. 77, 12 


மகிமை 


விசுவாசிகளுக்கு மனுஷகுமாரன்‌ 
கொடுக்கிறார்‌... 


நித்திய ஜீவன்‌ 

பிதாவின்‌ வார்த்தை 

பிதாவின்‌ நாமம்‌ மகிமைப்படுதல்‌ 
மகிமை 


குமாரன்‌ பிதாவிடம்‌ கேட்பது .. 


அவரை மகிமைப்படுத்துதல்‌ 


பிதாவின்‌ நாமத்தில்‌ விசுவாசிகளை 
காப்பது 


பொல்லாதவைகளில்‌ இருந்து 
விசுவாசிகளை காப்பது 


சாதீதியதால்‌ விசுவாசிகளை 
பரிசுத்தப்படுத்துதல்‌ 


விசுவாசிகளை ஒன்றிணைப்பது 


இயேசுவை பின்பற்றுபவர்கள்‌ மற்றும்‌ 
உலகம்‌ 


அவர்கள்‌ உலகததில்‌ அனுப்பப்பட்டார்கள்‌ 
அவர்கள்‌ உலகில்‌ இருக்கிறார்கள்‌ 
அவர்கள்‌ உலகத்தார்‌ அல்ல 

உலகம்‌ அவர்களை பகைத்தது 

அவர்கள்‌ ஒருவருக்கொருவர்‌ ஒற்றுமையும்‌ 
தேவனோடு ஐக்கியமும்‌ கொண்டு 


இருந்தால்‌, பிதா குமாரனை அனுப்பினார்‌ 
என்று உலகம்‌ விசுவாசிக்க கூடும்‌ 


vv. 22, 24 


John 17 


v.2 

ரூ. க, 14 
vv. 6, 22 
v.22 
John 17 
w.1,5 


v.11 


v.15 


v.17 


v.21 


John 17 


v. 19 
v.11 
v. 16 
v.14 


v.21 


இயேசுவின்‌ ஜெபத்தின்‌ மற்றொரு கவர்ச்சிகரமான பகுதி, 
"வாசம்‌ பண்ணுதல்‌ " என்ற கருப்பொருள்‌ ஒற்றுமைக்கான 
பல்வேறு வழிகளில்‌ உதவுகிறது. இயேசு அதைக்‌ கற்பிக்கிறார்‌: 


1. குமாரனுக்குள்‌ பிதா ௫. 21, 23) 
2. பிதாவுக்குள்‌ குமாரன்‌ %. 21) 
3. விசுவாசிகள்‌ பிதா மற்றும்‌ குமாரனுக்குள்‌ ௩. 21) 
4. விசுவாசிகளில்‌ குமாரன்‌ (. 23, 20) 
(1) the Father is in the Son (2) the Son is in the Father 
Son Father 
ww. 21, 23 vw. 21 
(3) believers are in the Father and the Son (4) the Son is in believers 
Son/Father Believers 
v. 21 wv. 23, 26 
அவரே (1-5) அவர்‌ சீஷர்கள்‌ (6-19) | எதிர்கால 
விசுவாசிகள்‌ 
(20-26) 
இயேசு சிலுவையின்‌ | அவர்களின்‌ பிதாவிலும்‌ 
மகிமையை அறிவுக்காக குமாரனிலும்‌ 
உறுதிப்படுத்துகிறார்‌ | ஜெபிப்பது (6-9) ஒற்றுமை 
(V 1-2) (20-22) 


நித்திய ஜீவனின்‌ | விடாமுயற்சி (10-12) | சரியான 
சாரம்‌ (3-4) ஒற்றுமை 
(23) 
தநதையின்‌ அவர்கள்‌ அவர்களுட 
பகிரப்பட்ட மகிழ்ச்சிக்காக (13) ன்‌ 
மகிமையில்‌ அவர்களின்‌ 
மகிழ்சசியடையுங்க எதிர்கால 
ள்‌ (5) பிரசன்னம்‌ 
(24-25) 
பொல்லாப்பிலிருந | பரஸ்பர 
து பாதுகாப்பு (14-10) | அன்பு (26) 
பரிசுத்தமாக்குதல்‌ 
(14-17) 


இயேசு இப்போது பரலோகத்தில்‌ இருந்தாலும்‌, அவர்‌ நம்‌ 
சார்பாக பரிந்து பேசுகிறார்‌ என்பதை நற்செய்திகளுக்கு 
வெளியே வேத வசனங்கள்‌ உள்ளன. (ரோமர்‌ 8:34, எபிரேயர்‌ 
7:25 & 9:24 மற்றும்‌ / யோவான்‌ 2: ]). 


வாழ்வில்‌ பயன்பாடு : 

நீங்கள்‌ “தனியாக” ஜெபிக்கிறீர்களா? 

அவருடன்‌ தனியாக இருக்க உங்களுக்கு விருப்பமும்‌ அன்பும்‌ 
இருக்தெதா?? 

தனிமை யில்‌ இயேசு நீண்ட நேரம்‌ “ஜெபம்‌” செய்தார்‌ ஆனால்‌ 
பொதுவில்‌ அவர்‌ ஒரு அதிசயம்‌ தேவைப்படும்போது சில 
வார்த்தைகளை மட்டுமே பேசினார்‌. இது அந்த நாட்களில்‌ 


மதத தலைவர்களுக்கு நேர்மாறானது. இன்று உங்களுக்கு 
எப்படி? 


